GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[ Regd . No . TNICCN / 467 / 2012-14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Rs . 4 . 00 Paise. 


ITAMIN 


OFT 


கடம் 


- - 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TTN 


HEALE 


al 


ZGOVER 


TAA 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


HALON 


UMPHS 


NE TRIU 


No . 2 ] 


CHENNAI , WEDNESDAY , JANUARY 10 , 2018 
Margazhi 26 , Hevilambi , Thiruvalluvar Aandu - 2048 


Part II - Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


பக்கங்கள் 


வேளாண்மைத் துறை 


Exclusion and Inclusion of the Areas Specified under the Tamil Nadu Agricultural 
Produce Marketing (Regulation ) Act 

. . . . . 


2 - 7 


FINANCE DEPARTMENT 


Constitution of Fifteenth Finance Commission 


. .. 


. .. 


... 


.. . 


7 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 


[ வருவாய் நிருவாகம் - ஆட்சி எல்லை - காஞ்சிபுரம் மாவட்டம் - வாலாஜாபாத் வட்டம் 

மற்றும் குறுவட்டம் - ஊத்துக்காடு அ கிராமத்தில் அடங்கிய கிதிரிப்பேட்டை 
மற்றும் நெய்குப்பம் ஆகிய கிராமங்களை இணைத்து கிதிரிப்பேட்டை வருவாய் கிராமம் 
உருவாக்குதல் . .. 


8 - 9 


[ 1 ] 


DTP - ||-1 (2 ) - 1 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வேளாண்மைத் துறை 


Exclusion and Inclusion of the Areas Specified under the Tamil Nadu Agricultural Produce Marketing (Regulation ) Act. 
( 914160 .600T (14 / 06 ) TT 304, COUTITOOTGOLD (CU.01.2) ; 50m , 13 4 FLVTi 2017 , 1005 27 , Comoll ), 

திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 


No . II( 1)/ AG / 1/2018 . 

In exercise of the powers conferred by clause (a ) of sub -section ( 1) of Section 9 of the Tamil Nadu Agricultural Produce 
Marketing (Regulation ) Act, 1987 (Tamil Nadu Act 27 of 1989), the Governor of Tamil Nadu hereby excludes the Areas 
specified in column (2 ) from the notified market area specified in column (3 ) of the Table below , so as to include the 
said area into the proposed notified market area of Poolambadi, with effect on and from 13th day of December, 2017 : 


THE TABLE 


Sl.No. 


Name of the Areas 


Excluded from the 
Notified Market Area 


(2 ) 


(3) 


Udumbiyam 
Poolambadi (East) 
Poolambadi (West ) 
Venganoor 
Thaluthalai 
Arumbavur 
Malaiyalapatti 
Thondamanthurai (West) 
Thondamanthurai (East) 
Vengalam (West) 
Vengalam (East) 
Veppanthattai (North ) 
Veppanthattai (South ) 
Venbavur 
Peria Vadakarai 
Noothapur (South ) 
Noothapur (North ) 
Pillangulam 
Kai Kalathur ( 

West ) 
Kai Kalathur (East) 
Kariyanur 
Pasumbalur (North ) 
Pasumbalur (South ) 
Pandahapadi 
Thiruvalanthurai 


Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 


25 . 


DTP - 11- 1 (2 ) — 1a 


Jan . 10 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Sl.No. 


Name of the Areas 


(2) 


(1) 
26 . 
27. 


00 


o 


Agram 
Thondapadi 
Neikuppai 
Anukkur 
Brammadesam 
Mettupalayam (South ) 
Mettupalayam (North ) 
Pimbalur 
V . Kalathur 
Peraiyur 
Eraiyur 
Thevaiyur (North ) 
Thevaiyur (South ) 
Valikandapuram 


Excluded from the 
Notified Market Area 

(3) 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 
Perambalur 


N 


0 


0 


38 . 
39. 


NOTIFICATION -IN 
( 181606007 (16000 ) 6T600 304, COGITOOTMOLD (C2.021 .2); 5mm , 13 Lfiuli 2017, sijilms 27, Com 

SH26r6hui 3400T6 – 2048.] 


), 


No. II ( 1)/AG /2 /2018 . 


In exercise of the powers conferred by sub - section (2 ) of Section 6 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act, 1987 (Tamil Nadu Act 27 of 1989), the Governor of Tamil Nadu hereby declares the area of Poolambadi 
Regulated Market under the Perambalur Market Committee specified in column ( 1) of the Table below , and the areas 
around the Poolambadi Regulated Market comprising of the areas specified in the corresponding entries in column (2 ) 
thereof, to be the notified market areas for the purposes of the said Act, in respect of all notified Agricultural produces : 


THE TABLE 


Poolambadi Market Areas 


Areas around the Market 
Comprised of the Areas 

(2 ) 


1 . Udumbiyam 
2 . Poolambadi (East) 
3. Poolambadi (West) 
4 . Venganoor 
5 . Thaluthalai 
6 . Arumbavur 
7 . Malaiyalapatti 
8 . Thondamanthurai (West) 
9. Thondamanthurai (East) 
10 . Vengalam (West ) 
11. Vengalam (East) 

DTP - 11 - 1 (2 ) — 3 


DTP - 11 - 1 (2 ) — 13 


DTP - 11 - 1 (2 )^ 2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


TAL MADU COVERAIENT GAZETTE 


[Part 


PRIS 


Sec . 1 


Poolambadi Market Areas 


Areas around the Market 
Comprised of the Areas 


( 1 ) 


( 2 ) 


12. Veppanthattai (North ) 
13 . Veppanthattai (South ) 
14 . Venbavur 
15 . Peria Vadakarai 
16 . Noothapur (South ) 
17 . Noothapur (North ) 
18 . Pillangulam 
19 . Kai Kalathur (West) 
20 . Kai Kalathur (East) 
21 . Kariyanur 
22. Pasumbalur (North ) 
23. Pasumbalur (South ) 
24 . Pandahapadi 
25 . Thiruvalanthurai 
26 . Agram 
27 . Thondapadi 
28 . Neikuppai 
29. Anukkur 
30 . Brammadesam 
31. Mettupalayam (South ) 
32 . Mettupalayam (North ) 
33 . Pimbalur 
34 . V . Kalathur 
35 . Peraiyur 
36 . Eraiyur 
37 . Thevaiyur (North ) 
38 . Thevaiyur (South ) 
39. Valikandapuram 


Jan . 10 , 2018) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 304 , வேளாண்மை ( வே . வி . 2) த் துறை, 13 டிசம்பர் 2017 , கார்த்திகை 27 , ஹேவிளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 


1987 - ஆம் ஆண்டைய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் வாணிபச் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 27/1989 ) 
9 - ஆம் பிரிவைச் சேர்ந்தச் உட்பிரிவு (1) (a ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 
13 - 12 - 2017 அந்நாள் முதற்கொண்டு கீழேயுள்ள அட்டவணையில் கலம் 2 - இல் குறிப்பிட்டுள்ள பகுதிகளைக் கலம் 3 - இல் குறிப்பிடப்பட்டுள்ள 
அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப்பகுதியிலிருந்து நீக்கியும் , அவ்வாறு நீக்கப்பட்ட பகுதியை பூலாம்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தின் 
அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப் பகுதியாகச் சேர்த்தும் இதன் மூலம் அறிவிக்கிறார்: 


அட்டவணை 


வ . எண் . 


பகுதிகளின் பெயர். 


எந்த அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப் 
பகுதியிலிருந்து நீக்கப்படுகிறது . 


- 


ம்ம் 


உடும்பியம் 
பூலாம்பாடி ( கிழக்கு) 
பூலாம்பாடி (மேற்கு ) 
வெங்கனூர் 
தழுதாழை 
அரும்பாவூர் 
மலையாளப்பட்டி 
தொண்டமாந்துறை ( மேற்கு ) 
தொண்டமாந்துறை ( கிழக்கு ) 
வெங்கலம் (மேற்கு ) 
வெங்கலம் ( கிழக்கு ) 
வேப்பந்தட்டை ( வடக்கு ) 
வேப்பந்தட்டை (தெற்கு ) 
வெண்பாவூர் 
பெரிய வடகரை 
நூத்தப்பூர் ( தெற்கு ) 
நூத்தப்பூர் ( வடக்கு) 
பில்லாங்குளம் 
கை களத்தூர் (மேற்கு ) 
கை களத்தூர் ( கிழக்கு ) 
காரியனூர் 
பசும்பலூர் ( வடக்கு) 
பசும்பலூர் ( தெற்கு ) 
பாண்டகப்பாடி 
திருவாளந்துறை 
அகரம் 
தொண்டபாடி 
நெய்குப்பை 
அனுக்கூர் 


பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் . 


பகுதிகளின் பெயர். 


எந்த அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப் 
பகுதியிலிருந்து நீக்கப்படுகிறது . 


( 2 ) 


பிரம்மதேசம் 
மேட்டுபாளையம் ( தெற்கு ) 
மேட்டுபாளையம் (வடக்கு ) 
பிம்பலூர் 
வி . களத்தூர் 
பேரையூர் 
எறையூர் 
தேவையூர் (வடக்கு) 
தேவையூர் ( தெற்கு ) 
வாலிகண்டபுரம் 


பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 
பெரம்பலூர் 


அறிவிக்கை- II 


[ அரசாணை (நிலை) எண் 304 , வேளாண்மை ( வே . வி .2) த் துறை , 13 டிசம்பர் 2017 , கார்த்திகை 27 , ஹேவிளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 


1987 - ஆம் ஆண்டைய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் வாணிபச் (முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 27 /1989 ) 
6 - ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு (2)- இல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கீழேயுள்ள 
அட்டவணையில் கலம் (1) - இல் கண்டுள்ள பெரம்பலூர் விற்பனைக் குழுவிற்குட்பட்ட பூலாம்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் 
பரப்பினையும் மற்றும் கலம் (2)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள பூலாம்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தினைச் சுற்றியுள்ள பகுதிகளையும் 
அனைத்து வகையான அறிவிக்கையிடப்பட்ட வேளாண் விளை பொருட்களைப் பொருத்தமட்டில் மேற்சொன்ன சட்டத்தின் நோக்கங்களுக்காக 
அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப் பகுதிகளாக இதனால் அறிவிக்கிறார் : 

அட்டவணை 
பூலாம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினை 
விற்பனை பகுதி 

சுற்றியுள்ள பகுதிகள் 


1 . உடும்பியம் 
2 . பூலாம்பாடி ( கிழக்கு ) 
3 . பூலாம்பாடி ( மேற்கு ) 
4 . வெங்கனூர் 
5 . தழுதாழை 
6 . அரும்பாவூர் 
7 . மலையாளப்பட்டி 
8 . தொண்டமாந்துறை ( மேற்கு ) 
9 . தொண்டமாந்துறை ( கிழக்கு ) 
10 . வெங்கலம் (மேற்கு ) 
11 . வெங்கலம் (கிழக்கு ) 
12 . வேப்பந்தட்டை (வடக்கு ) 
13 . வேப்பந்தட்டை ( தெற்கு ) 
14 . வெண்பாவூர் 
15 . பெரிய வடகரை 
16 . நூத்தப்பூர் ( தெற்கு ) 
17 . நூத்தப்பூர் ( வடக்கு ) 


Jan . 10 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


பூலாம்பாடி 
விற்பனை பகுதி 


ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினை 

சுற்றியுள்ள பகுதிகள் 


18 . பில்லாங்குளம் 
19 . கை களத்தூர் (மேற்கு ) 
20 . கை களத்தூர் (கிழக்கு ) 
21. காரியனூர் 
22 . பசும்பலூர் ( வடக்கு) 
23 . பசும்பலூர் ( தெற்கு ) 
24 . பாண்டகப்பாடி 
25 . திருவாளந்துறை 
26 . அகரம் 
27 . தொண்டபாடி 
28 . நெய்குப்பை 
29 . அனுக்கூர் 
30 . பிரம்மதேசம் 
31 . மேட்டுபாளையம் ( தெற்கு ) 
32 . மேட்டுபாளையம் ( வடக்கு ) 
33 . பிம்பலூர் 
34 . வி . களத்தூர் 
35 . பேரையூர் 
36 . எறையூர் 
37 . தேவையூர் (வடக்கு ) 
38 . தேவையூர் ( தெற்கு ) 
39 . வாலிகண்டபுரம் 


ககன்தீப் சிங் பேடி , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


FINANCE DEPARTMENT 


Constitution of Fifteenth Finance Commission 
[ G . O . No . 1 , Finance (Finance Commission-I), 2nd January 2018 , Margazhi 18 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048.) 


No. ||( 1 )/FIN / 3/ 2018 . -- The following Order of the Government of India , Ministry of Finance , Department of Economic 
Affairs , New Delhi, dated 4th December 2017 is republished : 

S . O . 3802 ( E ) - The following Order made by the Joint Secretary , Ministry of Finance , Department of Economic Affairs , 
Government of India is to be published for general information : 


CORRIGENDUM 


In the said Notification of the Government of India in the Ministry of Finance (Department of Economic Affairs ) number 
S . O . 3755 ( E ), dated the 27th November, 2017 published in the Gazette of India , Extraordinary , dated the 27th November 
2017 in line 3 , paragraph 1 , for "Member of Parliament " read "former Member of Parliament " . 


[ No . 10( 1)- B (S )/2016 ] 


(Republished by Order of the Governor) 


PRASHANT GOYAL , 
Joint Secretary. 


K . SHANMUGAM , 
Additional Chief Secretary to Government. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


- TAMIL NADUGOVERNMENT SEITE - Parla l 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 

தலைமைச் செயலகம் , 2018 ஜனவரி 10 . 


No. II (1) REV /4 /2018 . 


[ வருவாய் நிருவாகம் - ஆட்சி எல்லை - காஞ்சிபுரம் மாவட்டம் - வாலாஜாபாத் வட்டம் மற்றும் குறுவட்டம் - ஊத்துக்காடு 
அ கிராமத்தில் அடங்கிய கிதிரிப்பேட்டை மற்றும் நெய்குப்பம் ஆகிய கிராமங்களை இணைத்து கிதிரிப்பேட்டை வருவாய் கிராமம் 

உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது: 


[ அரசாணை (நிலை) எண் 411 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை , வருவாய் நிருவாக அலகு , 

[ வ . நி .1(1)] பிரிவு , 12 டிசம்பர் 2017 , கார்த்திகை 26 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 


படிக்கவும் : 


1 . அரசாணை (நிலை) எண் 279, வருவாய்த் துறை, நாள் 9- 6 - 2003 . 

மாவட்ட ஆட்சியர் , காஞ்சிபுரம் மாவட்டம் அவர்களின் கடித எண் . 29150 / 2015 / 47 , 
நாள் 25 - 07 - 2016 . 


முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் அவர்களின் கடித எண் . 
பணி 6( 3)/1489//2015 , நாள் 11- 10 - 2016 . 


இயக்குநர் , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் , சென்னை அவர்களின் கடித எண் . 
26510/ 2017 / ப. ரா . 13 , நாள் 4 - 8 - 2017 . 


ஆணை : எண் 411 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை 

12 டிசம்பர் 2017 . 


துறை , வருவாய் நிருவாக அலகு , [ வ . நி . 1(1)] பிரிவு , 


மேலே பார்வை இரண்டில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தனதறிக்கையில் , காஞ்சிபுரம் மாவட்டம் , வாலாஜாபாத் 
வட்டம் மற்றும் குறுவட்டம் எண் . 92 , ஊத்துக்காடு அ மற்றும் ஆ என இரு வருவாய் பிரிவு கிராமங்களை கொண்டுள்ளன என்றும் , இதில் 
அ பிரிவில் கிதிரிப்பேட்டை மற்றும் நெய்க்குப்பம் ஆகிய இரண்டு துணை கிராமங்கள் தனி ஊராட்சியாக ஆ பிரிவில் ஊத்துக்காடு கிராமம் 
மட்டும் தனி ஊராட்சியாகவும் ஊரக வளர்ச்சித் துறையில் இருபிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரின் கீழ் நிர்வாகம் 
செய்யப்பட்டு வருகிறது எனவும் , கிதிரிப்பேட்டை கிராமத்தில் மொத்தம் 269 குடும்ப அட்டைகளும் , 1039 மக்கள் தொகையும் , நெய்க்குப்பம் 
கிராமத்தில் 177 குடும்ப அட்டைகளும் 859 மக்கள் தொகையும் இருப்பதாகவும் இவ்விரு கிராமங்களும் 800 .06 .5 விஸ்தீரணத்துடனும் , 350 
ஹெக்டேர் நிலங்களுடனும் 153. 78 .5 ஹெக்டேர் அளவிலான பெரிய ஏரியும் உள்ளனவென்றும் இவ்விரு கிராமங்களின் 70 சதவிகித நிலம் 
நெய்குப்பம் மற்றும் கிதிரிப்பேட்டை கிராம மக்களுக்கு சொந்தமானதென்றும் மீதமுள்ள 30 சதவிகித நிலம் ஊத்துக்காடு ஆ பிரிவு கிராம 
மக்களுக்கு சொந்தமானது என்றும் தெரிவித்துள்ளார் . 


2 . மேலும் , கிதிரிப்பேட்டை மற்றும் நெய்க்குப்பம் ஆகிய கிராமங்கள் வருவாய்த்துறையின் பதிவுகளில் இல்லாததால் பொது மக்களும் , 
மாணவர்களும் சான்றிதழ்களைப் பெறும்போது சிரமத்திற்கு உள்ளாவதால் , இவ்விரு கிராமங்களையும் இணைத்து தனி வருவாய் கிராமமாக 
மாற்றித் தருமாறு கோரி பொதுமக்கள் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் , மேலும் , கிதிரிப்பேட்டை கிராமம் மதுரா கிராமமாக 
இருப்பதால் நிலவரி மற்றும் மத்திய , மாநில அரசுகளின் மானியம் ஆகியவை ஊத்துக்காடு ஆ கிராமத்திற்கு சென்றடைவதாகவும் , 
இதனால் கிதிரிப்பேட்டை கிராமம் முழுவதுமாக பாதிக்கப்படுவதாக விசாரணையின் போது பொதுமக்கள் தெரிவித்துள்ளதாகவும் , எனவே , 
கிராம பஞ்சாயத்து தீர்மானம் , கிராம பொதுமக்கள் வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையிலும் வருவாய் கோட்டாட்சியர் அறிக்கையின் 
அடிப்படையிலும் ஊத்துக்காடு அ கிராமத்தில் அடங்கிய கிதிரிப்பேட்டை மற்றும் நெய்குப்பம் ஆகிய கிராமங்களை இணைத்து 
கிதிரிப்பேட்டையை தனி வருவாய் கிராமமாக மாற்றிட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைத்துள்ளார் . 


3 . மேலே பார்வை நான்கில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , இயக்குநர் , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் தனதறிக்கையில் , 
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் அடிப்படையிலும் , பொதுமக்கள் வாக்குமூலம் மற்றும் கிராம ஊராட்சியின் தீர்மானத்தின் 
அடிப்படையிலும் , காஞ்சிபுரம் மாவட்டம் , வாலாஜாபாத் வட்டம் மற்றும் குறுவட்டம் , ஊத்துக்காடு அ கிராமத்தில் அடங்கிய கிதிரிப்பேட்டை 
மற்றும் நெய்குப்பம் ஆகிய கிராமங்களை இணைத்து தனி வருவாய் கிராமமாக மாற்றலாம் என பரிந்துரை செய்துள்ளார் . 


4 . மேலே பார்வை மூன்றில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , முதன்மைச் செயலாளர் /வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் , 
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரின் 25 - 7 - 2016 நாளிட்ட முன்மொழிவினை ஏற்று , காஞ்சிபுரம் மாவட்டம் , வாலாஜாபாத் வட்டம் மற்றும் 


Jan . 10 , 2018] 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 
குறுவட்டம் , ஊத்துக்காடு அ கிராமத்தில் அடங்கிய கிதிரிப்பேட்டை மற்றும் நெய்குப்பம் ஆகிய கிராமங்களை இணைத்து கிதிரிப்பேட்டையை 
தனி வருவாய் கிராமமாக மாற்றலாம் என பரிந்துரை செய்துள்ளார் . 


5 . காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவரின் முன்மொழிவு மீதான முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் , அவர்களின் 
பரிந்துரையினை நன்கு ஆய்வு செய்து , அரசு பின்வருமாறு ஆணையிடுகிறது . 


( அ ) 


காஞ்சிபுரம் மாவட்டம் , வாலாஜாபாத் வட்டம் மற்றும் குறுவட்டம் , ஊத்துக்காடு அ கிராமத்தில் அடங்கிய 
கிதிரிப்பேட்டை மற்றும் நெய்குப்பம் ஆகிய கிராமங்களை இணைத்து கிதிரிப்பேட்டை தனி வருவாய் 
கிராமமாக மாற்றப்படுகிறது . 
கிதிரிப்பேட்டை வருவாய் கிராமத்திற்கு தனி வருவாய் கிராம எண் வழங்கிட முதன்மைச் செயலாளர்/வருவாய் 
நிருவாக ஆணையர் அறிவுறுத்தப்படுகிறார் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


சந்தரமோகன் , B . 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


